செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ 
அகரமுதலித்‌ திட்ட இயக்ககம்‌ 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ 


பள்ளி மாணவர்களுக்கான 





தாய தமிழகராதி 
(1 முதல்‌ ஆம்‌ வகுப்பு வரை) 


முதன்மைப்‌ பதிப்பாசிரியர்‌ 
இரா. வெங்கடேசன்‌, இ.ஆ.ப. 
அரசு செயலாளர்‌, தமிழ்‌ வளர்ச்சி மற்றும்‌ செய்தித்துறை 


பதிப்பாசிரியர்‌ 
முனைவர்‌ கோ. செழியன்‌ 
இயக்குநர்‌ (முழுக்கூடுதல்‌ பொறுப்பு 
செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ அகரமுதலித்திட்ட இயக்ககம்‌ 


© 


தமிழ்நாடு அரசு 
2017 


நூல்‌ விவரம்‌ 


நூலின்‌ பெயர்‌ : நற்றமிழ்‌ அறிவோம்‌ 

முதன்மைப்‌ பதிப்பாசிரியர்‌ : இரா.வெங்கடேசன்‌, இ.ஆ.ப. 

பதிப்பாசிரியர்‌ : முனைவா கோ. செழியன்‌ 

பதிப்பு : முதலாம்‌ பதிப்பு 

பக்கம்‌ : 80 

மொழி : தமிழ்‌ 

தாளின்‌ தன்மை : 80 ஜிஎஸ்‌எம்‌ மேப்லித்தோ 

நூலின்‌ அளவு : 18 

வெளியீடு : செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ 
அகரமுதலித்‌ திட்ட இயக்ககம்‌ 
சென்னை - 600 113. 

அச்சிட்டோர்‌ : அரசு மைய அச்சகம்‌ 


சென்னை-600 079. 


நூல்‌ தொகுப்புக்‌ குழு 
முனைவர்‌ கோ. விசயராகவன்‌ முனைவர்‌ ந. அருள்‌ 
இயக்குநர்‌ (பொறுப்பு, தமிழ்வளர்ச்சித்துறை (0) இயக்குநர்‌, மொழிபெயர்ப்புத்துறை. 
இயக்குநர்‌, உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌. 


செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ அகரமுதலித்‌ திட்ட இயக்ககம்‌ 


பதிப்பாசிரியாகள்‌ தொகுப்பாளர்கள்‌ 
முனைவர்‌ மா. பூங்குன்‌ றன்‌ முனைவர்‌ வே. கார்த்திக்‌ 
திரு. சு. வீரவேலு திரு. கி. இராமர்‌ 
முனைவர்‌ (மு. கண்ணன்‌ திருமதி ஜெ. சாந்தி 
முனைவர்‌ தி. பாலசுப்பிரமணியன்‌ திரு. வே. பிரபு 
திரு. கி. தமிழ்மணி செல்வி கு. சங்கீதா 
முனைவர்‌ (மு. கோமதிவள்ளியம்மை 
திரு. ஏ. காந்தி திரு. ச.கி. கணேசன்‌ 
உதவிப்‌ பதிப்பாசிரியர்‌ சிறப்பு நிலை ஓவியர்‌ 
திருமதி க. கஸ்தூரி திரு. ப. தீபக்‌ 


தமிழ்த்‌ தட்டச்சர்‌ கணிப்பொறியாளர்‌ 


தலைமைச்‌ செயலகம்‌ 


சேவூர்‌ சோ. இராமச்சந்திரன்‌ சென்னை - 600 009. 


இந்துசமயம்‌ (ம) அறநிலையத்துறை அமைச்சர்‌ 





வாழ்த்துரை 
“தேமதுரத்‌ தமிழோசை உலகமெலாம்‌ 
பரவும்வகை செய்தல்‌ வேண்டும்‌” 


என்றார்‌ பாரதி. அவரின்‌ சிந்தனைக்குச்‌ செயல்வடிவம்‌ கொடுத்தவர்‌ மறைந்த 
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்‌ அம்மா அவர்கள்‌. தமிழ்மொழியின்‌ 
மேன்மைக்கு வகுத்தளித்த வளர்ச்சித்‌ திட்டங்கள்‌ அனைத்தும்‌ சிறப்பாகச்‌ 
செயல்படுத்தப்படுவதுதான்‌ அம்மாவின்‌ பொற்கால ஆட்சியின்‌ சாதனை. 

அச்சாதனை மகுடத்தில்‌ பதிக்கப்பெறும்‌ மற்றொரு மணிக்கல்லாக 
வெளிவந்திருக்கிறது “நற்றமிழ்‌ அறிவோம்‌” என்னும்‌ “தூயதமிழகராதி”. ஒன்று 
முதல்‌ ஐந்தாம்‌ வகுப்பு வரையிலான மாணவர்களுக்குத்‌ தூய தமிழ்ச்சொற்களை 
அறிமுகப்படுத்தும்‌ நோக்கில்‌ உருவாக்கப்பட்டுள்ள இவ்வகராதி இன்றைய 
சூழலில்‌ பள்ளிப்பிள்ளைகளுக்குப்‌ பழகுதமிழ்ச்‌ சொற்களை அழகுற 
படங்களுடன்‌ அமைத்துத்‌ தந்திருக்கிறது. 

மழலைகளின்‌ மனத்தில்‌ தாய்மொழிப்‌ பற்றை விதைத்துவிட்டால்‌ 
வருங்காலத்தில்‌ தமிழின்‌ பெருமையும்‌ வளமும்‌ அவர்களின்‌ உள்ளத்தில்‌ 
செழித்தோங்கும்‌. மாணவர்கள்‌ உள்வாங்கிக்‌ கொள்வதற்குச்‌ சுமையாக 
இல்லாமல்‌, சுவையாக இருக்கும்வகையில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எளிய 
தமிழ்ச்சொற்களும்‌, அவற்றிற்கு எளிதில்‌ பொருள்‌ விளங்கிக்‌ கொள்வதற்கு 
உதவியாக ஏற்ற வண்ணப்படங்களும்‌ பொருத்தமுற அமைந்திருப்பது 
பாராட்டிற்குரியது. 

“தமிழுயர்ந்தால்‌ தமிழ்நாடு தானுயரும்‌ 
அறிவுயரும்‌ அறமும்‌ ஓங்கும்‌ ' 

என்ற பாவேந்தர்‌ பாரதிதாசனாரின்‌ வாய்மொழிக்கிணங்க தமிழின்‌ உயர்வுக்கு 
நல்லதொரு ஏணிப்படியாக அமையவிருக்கும்‌ “நற்றமிழ்‌ அறிவோம்‌” என்னும்‌ 
“தூயதமிழகராதி” செம்மையாக வெளிவருவதற்குக்‌ காரணமாக விளங்கிய 
தமிழ்வளர்ச்சி (ம) செய்தித்துறை அரசு செயலாளர்‌, செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ 
அகரமுதலித்‌ திட்ட இயக்ககத்தின்‌ இயக்குநர்‌ (முழுக்கூடுதல்‌ பொறுப்பு) மற்றும்‌ 


பணியாளர்கள்‌ அனைவருக்கும்‌ என்‌ மனமார்ந்த வாழ்த்துகள்‌. 


ச்‌. ற உய உக்கு மர) 


(சேவூர்‌ சோ. இராமச்சந்திரன்‌) 


தலைமைச்‌ செயலகம்‌, 
சென்னை - 600 009. 


இரா.வெங்கடேசன்‌, இ.ஆ.ப., 
அரசு செயலாளர்‌ 





தமிழ்‌ வளர்ச்சி மற்றும்‌ செய்தித்‌ துறை 


அணிந்துரை 
“சொல்லில்‌ உயர்வு தமிழ்ச்‌ சொல்லே! - அதைத்‌ 
தொழுது படித்திடடி பாப்பா !'' 


என்றார்‌ பாரதி. அத்தகைய உயர்தமிழ்ச்‌ சொற்களை, தூய தமிழ்ச்‌ சொற்களை 
மாணவர்களின்‌ மனத்தில்‌ விதைத்திடும்‌ நோக்கில்‌ வெளிவந்திருக்கிறது 
“நற்றமிழ்‌ அறிவோம்‌” என்னும்‌ “தூயதமிழகராதி”. 

தாய்மொழியை மறைத்துவிட்டு... மறந்துவிட்டு... பிறமொழியில்‌ 
பேசுவதும்‌ எழுதுவதும்‌ பெருமை என்ற எண்ணம்‌ இக்காலத்தில்‌ விரவி 
விளைந்திருக்கிறது. இந்த நச்சு எண்ணத்தைக்‌ களையெடுத்து, மாணவர்களின்‌ 
மனத்தில்‌ தாய்மொழிப்‌ பற்று என்ற நல்லவிதையை விதைத்து வளர்க்கும்‌ 
அரும்பணியைத்‌ தொடங்கிவைத்திருக்கிறது இந்த “நற்றமிழ்‌ அறிவோம்‌” 
என்னும்‌ “தூயதமிழகராதி'. 

“ஏற்றமுறச்‌ செய்வதுவும்‌ மாற்றமுற வைப்பதுவும்‌ 

ஏடே ஆகும்‌” 

என்ற பாவேந்தர்‌ பாரதிதாசனின்‌ கருத்தை அடியொற்றி, மாணவர்களுக்கு 
அன்னைத்‌ தமிழ்மொழியின்‌ சொற்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது 
இவ்வகராதி. 

எளிய சொற்கள்‌, எண்ணம்‌ கவரும்‌ ஏற்ற வண்ணப்படங்கள்‌ என 
அனைத்தும்‌ ஒருங்கே அமையச்‌ சிறப்பாய்‌ வெளிவந்திருக்கிறது இந்த “நற்றமிழ்‌ 
அறிவோம்‌” என்னும்‌ “தூயதமிழகராதி”. 

ஒன்று முதல்‌ ஐந்தாம்‌ வகுப்பு வரையிலான இளம்தலைமுறை 
மாணவர்கள்‌ இனிய தமிழ்ச்சொற்களைப்‌ படிப்பதோடு மட்டும்‌ நில்லாமல்‌ 
அவ்வழகு தமிழ்ச்‌ சொற்களைத்‌ தம்‌ பேச்சிலும்‌ நடைமுறையிலும்‌ பயன்பாட்டுக்குக்‌ 
கொண்டுவர வேண்டும்‌; அதற்கு அறிவுசார்‌ ஆசிரியப்‌ பெருமக்களும்‌ அன்புசார்‌ 
பெற்றோர்களும்‌ தூண்டுகோலாய்த்‌ துணைநிற்க வேண்டும்‌. 

நற்றமிழ்ச்‌ சொற்களை அறிமுகப்படுத்துவதன்‌ மூலம்‌ எதிர்காலத்‌ 
தலைமுறையினரிடம்‌ தாய்மொழிப்‌ பற்றை விதைப்பதற்குக்‌ காரணமாக 
அமைந்துள்ள “நற்றமிழ்‌ அறிவோம்‌” என்னும்‌ “தூயதமிழகராதி”யைச்‌ சிறந்த 
முறையில்‌ வெளிக்கொணர்ந்துள்ள செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ அகரமுதலித்‌ 


திட்ட இயக்ககத்தின்‌ இயக்குநர்‌ (முழுக்கூடுதல்‌ பொறுப்பு) மற்றும்‌ பணியாளர்கள்‌ 
அனைவருக்கும்‌ என்‌ நெஞ்சார்ந்த வாழ்த்துகளை உரித்தாக்குகிறேன்‌. 


(இரா.வெங்கடேசன்‌) 


செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ 
அகரமுதலித்‌ திட்ட இயக்ககம்‌ 


சென்னை- 113. 


முனைவர்‌ கோ. செழியன்‌ 
இயக்குநர்‌ (முழுக்கூடுதல்‌ பொறுப்பு 





பதிப்புரை 

“இனிமையும்‌ நீர்மையும்‌ தமிழ்‌ எனலாகும்‌” என்கிறது பிங்கல நிகண்டு. 

உலக மொழிகள்‌ அனைத்திற்கும்‌ முற்பட்டதாகச்‌ சொல்லப்படும்‌ தமிழ்மொழி 
பானை ஓடு, செப்புப்‌ பட்டயம்‌, கல்வெட்டு, பனையோலை ஆகியவற்றில்‌ பதிந்து வாழ்ந்து 
இன்றைய கணினி உலகிலும்‌ காலூன்றி வாழும்‌ மொழியாக வலம்‌ வருகிறது. 

இலக்கியம்‌ நிறைந்து இணையத்திலும்‌ இணைந்து வாழும்‌ நம்‌ இனிய தமிழ்‌ 
மொழியைச்‌ சிதைவின்றிக்‌ காத்தால்தான்‌ அம்மொழிக்குரிய இனம்‌ தனக்குரிய 
தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழமுடியும்‌. 

“யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழிபோல்‌ 

இனிதாவது எங்கும்‌ காணோம்‌!” 


என்று வியந்து மகிழ்ந்தார்‌ பாரதி. அதைக்‌ கருத்தில்‌ கொண்டு மாணவர்களிடம்‌ 
தாய்மொழிப்‌ பற்றை ஊட்ட வேண்டிய இன்றியமையாமை உள்ளது. மருத்துவம்‌, 
பொறியியல்‌, வானவியல்‌ என அனைத்தையும்‌ தமிழால்‌ வழங்கிட முடியும்‌. அதனால்தான்‌, 

“வானம்‌ அளந்தது அனைத்தும்‌ அளந்திடும்‌; வண்மொழி வாழியவே!” 
என்றார்‌ பாரதி. அந்த நம்பிக்கையை இளையதலைமுறையினரிடம்‌ உருவாக்க 
வேண்டும்‌. அதற்கான முதற்படியாகப்‌ பள்ளி மாணவர்களுக்கு நற்றமிழ்ச்‌ சொற்களை 
அறிமுகப்படுத்தும்‌ நோக்கில்‌ இந்த “நற்றமிழ்‌ அறிவோம்‌” என்னும்‌ “தூயதமிழகராதி' 
உருவாக்கப்பட்டுள்ளது. 

“இளம்பிள்ளைகளே இலக்கு! - அவரிடம்‌ 

இனிய தமிழைப்‌ பழக்கு!' 
என்ற சிறந்த நோக்கில்‌, பள்ளி பயிலும்‌ “பிள்ளைத்‌ தமிழுக்கு” நல்ல தமிழைப்‌ 
பழக்கப்படுத்தி, “தனித்தமிழைத்‌' தனித்த புகழுடன்‌ தழைத்தோங்கச்‌ செய்வதற்கு 
வெளிவந்துள்ள “நற்றமிழ்‌ அறிவோம்‌” எனும்‌ “தூய தமிழகராதி”யில்‌ 1 முதல்‌ 5ஆம்‌ 
வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நற்றமிழ்ச்‌ சொற்கள்‌ வண்ணப்‌ படங்களுடன்‌ 
தரப்பட்டுள்ளன. 

மொழிஞாயிறு தேவநேயப்‌ பாவாணரின்‌ வழித்தடத்தில்‌ இயங்கி 

வரும்‌ இவ்வியக்ககத்தின்‌ சார்பில்‌ வெளியிடப்பெறும்‌ இவ்வகராதியின்‌ நோக்கம்‌ 
வெற்றியடையவும்‌, மாணவர்கள்‌ நற்றமிழைக்‌ கற்றறியவும்‌ பெற்றோரும்‌, ஆசிரியர்களும்‌ 
பெருந்துணைபுரிய வேண்டும்‌. பள்ளிப்‌ பிள்ளைகளின்‌ அறிவு வளர்ந்தோங்கப்‌ பல்வேறு 
வகையில்‌ பாடுபட்டுவரும்‌ கல்வித்துறை இந்நூலை மாணவர்களிடம்‌ அறிமுகப்படுத்தும்‌ 
பெரும்பணிக்கும்‌ எனது மனமார்ந்த நன்றி. 

இந்நூல்‌ வெளிவரத்‌ துணைநின்ற மாண்புமிகு இந்துசமயம்‌ (ம) அறநிலையத்‌ 
துறை அமைச்சர்‌, அரசு செயலாளர்‌, தமிழ்வளர்ச்சித்துறை இயக்குநர்‌, எழுதுபொருள்‌ 
அச்சுத்துறை இயக்குநர்‌, மொழிபெயர்ப்புத்துறை இயக்குநர்‌ அனைவர்க்கும்‌ எனது நன்றி. 


(கோ. செழியன்‌) 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ முதலாம்‌ வகுப்பு 





அரத்தி 





அரைக்கால்சட்டை 


6 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ 
முதலாம்‌ வகுப்பு 





அளவுகோல்‌ 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ முதலாம்‌ வகுப்பு 





உணவுமேசை 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ 
முதலாம்‌ வகுப்பு 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ முதலாம்‌ வகுப்பு 








ஒளிப்படம்‌ 





கழுத்துப்பட்டை 


10 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ 
முதலாம்‌ வகுப்பு 





| | முதலாம்‌ வகுப்பு 
நற்றமிழ்‌ அறிவோம்‌ 





காலுறை 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ முதலாம்‌ வகுப்பு 





கூராக்கி 





கைக்குட்டை 


13 


| | முதலாம்‌ வகுப்பு 
நற்றமிழ்‌ அறிவோம்‌ 





கையுறை 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ முதலாம்‌ வகுப்பு 














சோளப்பொரி 


16 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ 
முதலாம்‌ வகுப்பு 





றறமிபு | முதலாம்‌ வகுப்பு 
நற்றமிழ்‌ அறிவோம்‌ 





பள்ளிப்பேருந்து 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ ்‌ 
முதலாம்‌ வகுப்பு 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ முதலாம்‌ வகுப்பு 





மணிச்சட்டம்‌ 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ முதலாம்‌ வகுப்பு 





வளைவு 





வாளி 


20 


இரண்டாம்‌ வகுப்பு 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ 





அங்காடி 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ 
இரண்டாம்‌ வகுப்பு 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ இரண்டாம்‌ வகுப்பு 





உலகவுருண்டை 


22 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ இரண்டாம்‌ வகுப்பு 





கரிக்கோல்‌ 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ இரண்டாம்‌ வகுப்பு 





காலணி 





காற்றாலை 


25 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ 
இரண்டாம்‌ வகுப்பு 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ இரண்டாம்‌ வகுப்பு 





சுட்டி 


27 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ இரண்டாம்‌ வகுப்பு 





சொடுக்கி 


26 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ இரண்டாம்‌ வகுப்பு 





துடைப்பான்‌ 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ இரண்டாம்‌ வகுப்பு 





தூரிகை 


30 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ இரண்டாம்‌ வகுப்பு 





தேய்ப்பி 





தொலைபேசி 


© 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ 
இரண்டாம்‌ வகுப்பு 





இரண்டாம்‌ வகுப்பு 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ 





பிறைநிலா 





புத்தகக்கடை 


32 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ இரண்டாம்‌ வகுப்பு 





மெத்திருக்கை 





வரைமெழுகு 


34 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ இரண்டாம்‌ வகுப்பு 





வறளப்பம்‌ 





விசைப்பலகை 


35 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ மூன்றாம்‌ வகுப்பு 





இடைவார்‌ 





உணவடம்‌ 


36 


மூன்றாம்‌ வகுப்பு 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ 





உயரம்‌ தாண்டுதல்‌ 





37 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ மூன்றாம்‌ வகுப்பு 





கணையாழி 


36 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ மூன்றாம்‌ வகுப்பு 





கோதடை 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ மூன்றாம்‌ வகுப்பு 





சலவைப்பொறி 





சாய்வுமிசை 


40 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ மூன்றாம்‌ வகுப்பு 





சாளரம்‌ 





சுண்டாட்டம்‌ 


41 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ மூன்றாம்‌ வகுப்பு 





செருகி 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ மூன்றாம்‌ வகுப்பு 





சோறடுகலன்‌ 





திருப்புளி 


43 


மூன்றாம்‌ வகுப்பு 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ 


ட்‌ ண நர HE என (ட ஏ. ட ஜா | EE 


த்ர ப ண ஸ்ட 





0) 


4 


4 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ மூன்றாம்‌ வகுப்பு 





நிலைப்பேழை 


45 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ மூன்றாம்‌ வகுப்பு 





பற்றவைத்தல்‌ 


46 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ எறாப்‌ 
மூன்றாம்‌ வகுப்பு 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ மூன்றாம்‌ வகுப்பு 





மாசசில்‌ 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ மூன்றாம்‌ வகுப்பு 





வட்டை 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ மூன்றாம்‌ வகுப்பு 





வைத்தூற்றி 


50 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ ] 
நான்காம்‌ வகுப்பு 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ ( 
நான்காம்‌ வகுப்பு 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ 


120 STEPS CHECK & CORRECT 


போசரா CT-555N 


220/2) (இ 3] 
மஜா 


| AUTO 
ச்‌ 1771 


22 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ நான்காம்‌ வகுப்பு 





கவைச்சட்டை 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ நான்காம்‌ வகுப்பு 





சீவரி] 


22 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ நான்காம்‌ வகுப்பு 





சேணியக்கி 


56 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ நான்காம்‌ வகுப்பு 





தளருடை 














திணியடை 


27 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ ( 
நான்காம்‌ வகுப்பு 





திரிகை 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ நான்காம்‌ வகுப்பு 





தொலைநோக்கி 


29 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ நான்காம்‌ வகுப்பு 





நாவாய்‌ 


60 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ நான்காம்‌ வகுப்பு 





நீரோடை 


ol 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ நான்காம்‌ வகுப்பு 





மின்னாக்கி 


62 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ ] 
நான்காம்‌ வகுப்பு 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ ( 
நான்காம்‌ வகுப்பு 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ நான்காம்‌ வகுப்பு 





௦1ம்‌! 





விசிப்பலகை 


65 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ 
ஐந்தாம்‌ வகுப்பு 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ ஐந்தாம்‌ வகுப்பு 





உலங்கூர்தி 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ ஐந்தாம்‌ வகுப்பு 





எறிபந்து 





ஏவுகணை 


66 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ ஐந்தாம்‌ வகுப்பு 





ஏறுதழுவல்‌ 





கடவுச்சீட்டு 


69 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ ஐந்தாம்‌ வகுப்பு 





காட்சிப்பேழை 


70 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ ஐந்தாம்‌ வகுப்பு 





குழிப்பந்து 


71 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ ஐந்தாம்‌ வகுப்பு 





கொள்கலம்‌ 
12 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ ஐந்தாம்‌ வகுப்பு 





சாவளி 


73 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ 
ஐந்தாம்‌ வகுப்பு 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ ஐந்தாம்‌ வகுப்பு 





தண்ணாடி 





துளைப்பான்‌ 


75 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ 
ஐந்தாம்‌ வகுப்பு 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ 
ஐந்தாம்‌ வகுப்பு 





நற்றமிழ்‌ அறிவோம்‌ ஐந்தாம்‌ வகுப்பு 





மின்னூட்டி 


76 


ஐந்தாம்‌ வகுப்பு 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ 





முடுக்காணி 





வட்டரங்கு 


79 


நற்றமிழ்‌ அறிவோம்‌ ஐந்தாம்‌ வகுப்பு 





விரைவு உணவகம்‌ 





வெட்டுக்குறடு 


60 


